﻿10. அவர்களின் உள்ளங்களில் நோய் உள்ளது. அல்லாஹ்  (அந்)நோயை அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கிவிட்டான். அவர்கள் பொய்யுரைத்துக்கொண்டிருந்ததால் வதைக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு.
-------------------------------------
அதாவது நயவஞ்சகர்களின் உள்ளத்தில் சந்தேகம் என்ற நோய் உள்ளது; அந்த நோயை அல்லாஹ்  மேலும் அவர்களுக்கு அதிகமாக்கிவிட்டான். நோய் என்பது இவ்விடத்தில் நயவஞ்சகத்தைக் குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சந்தேகம் அல்லது வஞ்சகம் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான்.
அப்துர் ரஹ் மான் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இது உடலில் ஏற்பட்ட நோயன்று; மதநம்பிக்கையில் ஏற்பட்ட நோயாகும்; இஸ்லாம் தொடர்பாக அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட சந்தேக நோயாகும். அவர்களுக்கு அல்லாஹ்  மேலும் அந்த நோயை, அதாவது அசுத்தத்தை அதிகமாக்கிவிட்டான். "இறைநம்பிக்கை கொண்டவர்களுக்கு, (குர்ஆன்) அத்தியாயம் மேலும் இறைநம்பிக்கையை அதிகமாக்கும்; அவர்கள் (அது குறித்து) மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால், யாருடைய உள்ளத்தில் (வஞ்சக) நோய் உள்ளதோ அவர்களுக்கு, (ஏற்கெனவே உள்ள) அவர்களது அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அதிகமாக்கும்" (9:124,125) எனும் வசனங்கள் இதற்குச் சான்றாகும்.
அதாவது அவர்களின் தீமையோடு மேலும் தீமையையும், அவர்களின் வழிகேட்டுடன் மேலும் வழிகேட்டையும் அதிகரிக்கும். ஆக, அவர்களிடமுள்ள சந்தேகம் என்ற நோய்க்குத் தண்டனையாக அசுத்தம் என்ற நோயை அதிகமாக்கி, நோய்க்கு அதே இன நோயையே பதிலடியாக இறைவன் ஆக்கியுள்ளான்.

அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததால்... 
-----------
"அவர்கள் பொய்யுரைத்துக்கொண்டிருந்தார்கள்" என்பதைச் சுட்ட மூலத்தில் "யக்திபூன" எனும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்குப் "பொய்யுரைக்கிறார்கள்" என்று பொருள். இதையே "யுகத்திபூன" என்றும் ஓதியுள்ளார்கள். இதற்கு "உண்மையை மறுக்கிறார்கள்" என்று பொருள். இந்த இரு பொருள்களுமே இங்கு பொருந்தும். ஏனெனில், நயவஞ்சகர்கள் பொய் பேசும் பழக்கம் உள்ளவர்களாகவும், மறைவான உண்மைகளை மறுப்பவர்களாகவும் இருந்தனர். இவ்விரு தன்மைகளும் ஒருங்கே அமையப்பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
நபி (ஸல்) அவர்களது காலத்தில் வாழ்ந்த நயவஞ்சகர்களில் சிலரை நபியவர்கள் குறிப்பாக அறிந்திருந்தார்கள். இருப்பினும், அவர்களைக் கொலை செய்வத(ன் மூலம் தண்டிப்பத)ற்கு நபியவர்கள் அனுமதிக்கவில்லை.
இது தொடர்பாகத் தம் தோழர் உமர் (ரலி) அவர்களிடம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "முஹம்மத் தம் நண்பர்களையே கொலை செய்கிறார் என்று அரபுகள் பேசிக்கொள்வதை நான் விரும்பவில்லை" என்று தெரிவித்தார்கள்.
நயவஞ்சகர்கள் இறைமறுப்பை உள்ளத்தில் மறைத்துவைத்துத் துரோகம் செய்தது உண்மைதான். அவர்களுக்குத் தண்டனை வழங்குவதிலும் நியாயம் இருந்தது. ஆனால், இந்த உண்மை புரியாத மக்கள் வெளிப்படையாகப் பார்த்துவிட்டு "முஹம்மத் தம் நண்பர்களையே கொலை செய்கிறார்" என்று தவறாக எண்ணிவிடுவர். இஸ்லாத்தில் இணையும் எண்ணத்திலிருந்த பலரை இது பாதித்துவிடக்கூடும் என்று நபியவர்கள் அஞ்சினார்கள்.
இமாம் ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: நயவஞ்சகர்களைக் கொலை செய்யக் கூடாது என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தடை விதித்ததற்குக் காரணம், நயவஞ்சகர்கள் வெளிப்படுத்திக்கொண்டிருந்த இஸ்லாம்தான். அவர்களது நயவஞ்சகம் தெரியும் என்றாலும், அவர்கள் வெளிப்படுத்திக் காட்டிய இஸ்லாம் முந்தைய தவறுகளை அழித்துவிடும் என்பது நியதி.
நபி (ஸல்) அவர்கள் தெரிவித்தார்கள்: அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுகின்ற வரை மக்களுடன் போரிடுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அவ்வாறு அவர்கள் கூறிவிட்டால், தகுந்த காரணம் இருந்தால் தவிர தமது உயிருக்கும் உடைமைக்கும் அவர்கள் என்னிடம் பாதுகாப்புப் பெறுவார்கள். அவர்களது (அந்தரங்கம் பற்றிய) விசாரணை அல்லாஹ் வின் பொறுப்பாகும்.
அதாவது இந்தக் "கலிமா"வைச் சொன்னவர் யாராக இருந்தாலும், அவருக்கு இஸ்லாமியச் சட்டங்கள் வெளிப்படையில் பொருந்தும். "கலிமா"வை அவர் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருந்தால் மறுமையில் அதற்கான பலனை அவர் அடைவார். நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் இம்மையில் அவர்மீது இஸ்லாமியச் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதானது மறுமையில் எந்தப் பலனையும் அளிக்காது.
அல்லாஹ்  கூறுகின்றான்: (மறுமையில்) இறைநம்பிக்கையாளர்களை நயவஞ்சகர்கள் அழைத்து, "(உலகத்தில்) உங்களுடன்தானே நாங்கள் இருந்தோம்!" என்று கேட்பார்கள்.
அதற்கு இறைநம்பிக்கையாளர்கள் "ஆம் (உண்மைதான்). ஆனாலும், நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கொண்டீர்கள். (நாங்கள் அழிய வேண்டுமென) எதிர்பார்த்தீர்கள்; ஐயம் கொண்டீர்கள். வீணான எதிர்பார்ப்புகள் உங்களை ஏமாற்றிவிட்டன. அல்லாஹ் வின் ஆணை (-மரணம்) வரும்வரை இப்படித்தான் இருந்தீர்கள்" (57:14) என்று கூறுவார்கள்.
மறுமையில் "மஹ் ஷர்" பெருவெளியில் இறைநம்பிக்கையாளர்களுடன் கலந்தே நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். உண்மை வெளியாகும்போது அவர்களைவிட்டு ஒதுக்கித் தனிமைப்படுத் தப்பட்டுவிடுவார்கள்.
"அப்போது அவர்களுக்கும் அவர்களுடைய ஆசைகளுக்கும் இடையே தடை ஏற்படுத்தப்படும்". (34:54)
